ஆகாய 


மீணடும்‌ கட்ட ஊக்கமளித்தல்‌ 


... இப்புத்தகத்தை ஆக்கியோன்‌ குறித்து 
ட க ஆகாய்‌ என்றால்‌ “பண்டிகை” என்று பொருள்‌. 
பாபிலோனிய சிறையிருப்பிற்கு பின்பான முதலாவது தீர்க்கதரிசன குரல்‌. 
* இவன்‌ சகரியாவின்‌ சமகாலத்தை சேர்ந்தவன்‌. 
* எஸ்றாவில்‌ இவனைக்‌ குறித்து இரண்டு குறிப்புகள்‌ உண்டு (எஸ்றா 5:1,6:14) 
ஈ 23ம்‌ வசனத்தை கருத்தில்கொண்டு பார்த்தால்‌ ஆலயத்தின்‌ அழிவிற்கு முன்னும்‌, கிமு586ல்‌ 
நாடூகடத்தப்படுவதற்கு முன்னும்‌ எருசலேமை இவன்‌ கண்டிருக்கிறான்‌ என்று தெரிகிறது. 
* அப்படியானால்‌ இவன்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தபோது இவனது வயது 70வதற்கு மேலாக இருந்திருக்க 
வேணடும்‌. 
* மற்ற தீர்க்கதரிசிகளைப்போல அல்லாது ஆகாயின்‌ தீர்க்கதரிசனங்கள்‌ சொல்லப்பட்ட தேதிகள்‌ 
தெளிவாக சொல்லப்பட்டுள்ளன. நான்கு வெவ்வேறு செய்திகளை அவன்‌ கொடுத்தான்‌. 
ஈ 1வது கிமு 29 ஆகஸ்ட்‌ 520 (1:1) 
* வேது கிமு 17 அக்டோபர்‌ 520 (2:1) 
ஈ வேது கிமு 18 டிசம்பர்‌ 520 (2:10) 
* 4வது கிமு 18 டிசம்பர்‌ 520 (2:20) 
* அதிகாரங்கள்‌ 2 
* வசனங்கள்‌ 38 


ஆகாயின்‌ பின்னணி 


௩ செருபாபேல்‌ தலைமையில்‌ பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த மீந்திருந்தவர்களில்‌ ஆகாயும்‌ ஒருவன்‌. . 

திரும்பி வந்த பின்கு எருசலேமில்‌ வாழ்ந்தான்‌. 

௩ திரும்பி வந்தவர்கள்‌ ஆலயத்தை மீண்டும்‌ கட்ட ஆரம்பித்தபோதும்‌ எதிர்ப்புகள்‌ கிளம்பியதால்‌ 15 
ஆண்டுகளாக அதை கட்டாமல்‌ இருந்து விட்டார்கள்‌. அவர்களிடம்‌ ஆலயத்தை கட்டிமுடிக்க 
தீர்க்கதரிசனம்‌ உரைக்க ஆகாய்‌ தேவனால்‌ அழைக்கப்பட்டான்‌. 

* ஆலயத்தின்‌ கட்டுமான வேலையை முடித்து அதை நிறைவுசெய்ய தேவன்‌ இரண்டு தீர்க்கதரிசிகளை 
பயன்படூத்தினார்‌. ஒருவர்‌ ஆகாய்‌ மற்றொருவர்‌ சகரியா. 

* ஆகாய்‌ தாக்கதரிசனம்‌ உரைத்த காலம்‌ கிமு520. 

* ஆகாய்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தபோது ஆலயத்தின்‌ பணிகள்‌ ஆரம்பிக்கப்‌ கப்பட்டு 16 ஆண்டுகள்‌ 
ஆகியிருந்தன. 


உ பொ ப ச 2 000 முருமமால்கம்‌ 


ஆலயம்‌ மீணடும்‌ கட்டப்படுதல்‌ 


ஆலயம்‌ மீண்டும்‌ கட்டப்பட்ட காலவரிசை நிகழ்வுகள்‌ 
* கிமு 536ல்‌ பணி ஆரம்பிக்கப்பட்டது 
* கிமு 534ல்‌ ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகளில்‌ பணி நிறுத்தப்பட்டது. இந்த நிலை 14 
ஆண்டுகள்‌ தொடர்ந்தது. 
* நான்கு ஆண்டுகளுக்கு பின்‌ மீண்டும்‌ ஆரம்பிக்கப்பட்டு முடிக்கப்பட்டது. 
* கிமு 516ல்‌ ஆலயம்‌ முழுவதுமாக கட்டிமுடிக்கப்பட்டது. 
ஈ 6 ஆண்டுகளில்‌ முடித்திருக்க வேண்டியதை முடிக்க 20 ஆண்டுகளானது. I 
* ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு பின்பு ஆகாயின்‌ புத்தகம்‌ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின்‌ புத்தகங்களில்‌ 
தனிச்சிறப்பு வாய்ந்த புத்தகமாக இருந்ததற்கு காரணம்‌: யூதா ஜனங்கள்‌ செவிகொடுத்தார்கள்‌! 
ஈ இந்த புத்தகத்தின்‌ செய்தி எல்லா ஜனங்களுக்குமானது (1:13,2:2) ஆனாலும்‌ குறிப்பாக இது 
ஜனத்தின்‌ அதிபதியான செருபாபேலுக்கும்‌, பிரதான ஆசாரியனான யோசுவாக்கும்‌ சொல்ப்படுகிறது 
(1122222210) 


... ஆகாய்‌ புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


* இந்த புத்தகம்‌ நான்கு வேண்டுகோள்களை கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றும்‌ “கர்த்தருடைய 
வார்த்தை உண்டாகி” என்று ஆரம்பிக்கும்‌.(1:3,2:1,10,20) 
1. ஆலயத்தை கட்ட அழைப்பு 1:1-15 
A. அறிமுகம்‌ 1:1-2 
B. கடிந்துகொள்ளுதல 1:3-6 
C. தீர்வு 1:7-8 
D. தேவனிடமிருந்து கடிந்துகொள்ளல்‌ 1:9-11 
E. ஜனங்களின்‌ பதில்செய்கை 1:12-12 
11. தேவனில்‌ தைரியம்கொள்ள அழைப்பு 2:1-9 
111. சுத்தமுள்ள வாழ்க்கைக்கு அழைப்பு 2:10-19 
IV. எதிர்காலத்தின்‌ மீது நம்பிக்கை வைக்க அழைப்பு 2:20-23 


